NOVEMBER/DECEMBER 2023 


FTA32/CTA32/BTA32 — இலக்கணம்‌ - 5 


- யாப்பருங்கலக்காரிகை 


Time : Three hours ல்‌ Maximum : 75 marks 


பகுதி அ -— (10 % 2 ௫ 20 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடை தருக. 
மாத்திரை என்றால்‌ என்ன? 

2. குற்றியலிகரம்‌ என்றால்‌ னன்‌ 

3. - அளபெடையின்‌ வகைகளைக்‌ கூறுக. 

4.  குறள்வெண்பாவின்‌ இலக்கணம்‌ தருக. 

5. செந்தொடை என்றால்‌ என்ன? ்‌ 

6. ஆசிரிய விருத்தம்‌ குறிப்பு வரைக. 

3 வஞ்சிப்பாவில்‌ இனங்களைக்‌ குறிப்பிடுக. 

8. மருட்பாவின்‌ வகைகளைக்‌ கூறுக. 

9. கூன்‌ என்றால்‌. என்ன? 


10. விருந்து என்றால்‌ என்ன? 


897 


11. 


12. 


13. 


14, 


(அ) 


(ஆ) 


(அ) 


(ஆ) 


(அ) 


(ஆ. 


(அ) 


(ஆ) 


பகுதி ஆ-- 6 % 5 ௪ 25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கு விடை தருக. 


அடி என்றால்‌ என்ன? அதன்‌ வகைகளைக்‌ கூறுக. 
(அல்லது) 
அசைகள்‌ குறித்து விளக்குக. 


நால்வகை பாக்களின்‌ ஓசையினைக்‌ குறிப்பிட்டு, ல்‌ ஓ 
டட ட 


அதன்‌ சிற்றெல்லை மற்றும்‌ பேரெல்லையின்‌| ரீ | 
அடிவரையறையினைக்‌ குறிப்பிடுக: A$ 5 


(அல்லது) 
தொடை என்றால்‌ என்ன? அதன்‌ வகைகளைக்‌ 
குறிப்பிடுக. 
இன்னிசை 
எழுதுக. 


வெண்பாவின்‌ இலக்கணத்தினை 


(அல்லது) ள்‌ 
நிலைமண்டில ஆசிரியப்பாவின்‌ இலக்கணம்‌ பற்றி . 
விளக்குக. ல்‌ 
கலிப்பாவின்‌ வகைகளைக்‌ விளக்குக. 

(அல்லது) 
வஞ்சிப்பாவின்‌ வகைகளையும்‌ 


இனங்களையும்‌ 
குறிப்பிட்டு எழுதுக. 


2 837 


15. 


16. 


17. 


18. 
19. 


20. 


(அ) மருட்பாவின்‌ இலக்கணத்தையும்‌ வகைகளையும்‌ 
விளக்குக. 


(அல்லது) 
(ஆ)  தாழிசைகட்கு உரிய அடிவரையறையை எழுதுக. 


பகுதி இ-- (8% 10 - 80 மதிப்பெண்கள்‌) 
எவையேனும்‌. மூன்று வினாக்களுக்குக்‌ விடையளி. * 


சீர்‌ எத்தனை வகைப்படும்‌? அவற்றை வாய்ப்பாட்டுடன்‌ 


விவரி. 


தளைகளின்‌ வகைகளைச்‌ சான்றுடன்‌ விளக்குக. 


வெண்பாவின்‌ பொதுவிலக்கணங்‌ கூறி, அதன்‌ 
வகைகளைச்‌ சான்றுடன்‌ விவரி. 

கலிப்பாவின்‌ இனங்களையும்‌ . வகைகளையும்‌ 
எடுத்துக்காட்டுடன்‌ விளக்குக. 


பொருள்கோள்‌ என்றால்‌ என்ன? வகைகளை சான்றுடன்‌ 


விவரி. 


8 4 837 


